தமிழ்நாடு அரசு 

2018 


[ Regd . No . TNICCN / 467/ 2012- 14 . 
[ R . Dis . No . 197/ 2009 . 
(விலை: ரூ . 2 . 40 காசு . 


நாடு 


படம் 

H | 


| 


- 


- 


THE 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


- 


- - 


ADA 


பாய்மைம் 


மயே வெல் 


"வலும் 


எண் 9] 


சென்னை , புதன்கிழமை , பிப்ரவரி 28 , 2018 
மாசி 16 , ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு- 2049 


பகுதி VI பிரிவு 1இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 (2)( பி ) - ன் கீழ் கலைத்தல் மற்றும் 

கலைத்தல் அலுவலர் நியமனம் செய்தல் பற்றிய அறிவிக்கை 
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் M .S . 857 , பள்ளங்கி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

(ந .க .எண் 1328 /இ4/2017 ) 


திண்டுக்கல் மாவட்டம் , கொடைக்கானல் வட்டத்திலுள்ள M . S . 857 , பள்ளங்கி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137(2)( பி ) - ன்கீழ் துணைப்பதிவாளர் 
(பால்வளம் ) திண்டுக்கல் 2017 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்டமேற்படிப்பிரிவு 138 (1) - ன் 
கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திண்டுக்கல் அலுவலகத்திலுள்ள திரு திருமதி அ . இரணியன் கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல் ) 
திண்டுக்கல் இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


திண்டுக்கல் மாவட்டம் , நிலக்கோட்டை வட்டம் A . D . 285 , கொங்கப்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 


(ந .க .எண் 1388/இ4/2017 ) 
திண்டுக்கல் மாவட்டம் , நிலக்கோட்டை வட்டத்திலுள்ள A . D . 285 , கொங்கப்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137(2)(பி ) - ன்கீழ் துணைப்பதிவாளர்( பால்வளம் ) 
திண்டுக்கல் 2017 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்டமேற்படிப்பிரிவு 138(1) - ன் கீழ் 
துணைப்பதிவாளர் (பால்வளம் ) திண்டுக்கல் அலுவலகத்திலுள்ள திரு/திருமதி அ . இரணியன் கூட்டுறவு சார்பதிவாளர் ( கலைத்தல் ) 
திண்டுக்கல் இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


திண்டுக்கல் மாவட்டம் , நிலக்கோட்டை வட்டம் A . D . 289 , செட்டியபட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

(ந .க .எண் 1391 /இ4/2017 ) 
திண்டுக்கல் மாவட்டம் , நிலக்கோட்டை வட்டத்திலுள்ள A .D . 289 , செட்டியபட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 (2)(பி ) - ன்கீழ் துணைப்பதிவாளர் (பால்வளம் ) 
திண்டுக்கல் 2017 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்டமேற்படிப்பிரிவு 138 (1) - ன்கீழ் 
துணைப்பதிவாளர் (பால்வளம் ) திண்டுக்கல் அலுவலகத்திலுள்ள திரு திருமதி அ . இரணியன் கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல் ) 
திண்டுக்கல் இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


திண்டுக்கல் மாவட்டம் , பழனி வட்டம் A .D . 113 , சரவணப்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

(ந .க .எண் 1392/இ4/2017 ) 
திண்டுக்கல் மாவட்டம் , பழனி வட்டத்திலுள்ள A . D . 113 , சரவணப்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 (2)(பி ) - ன்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) 
DTP - VI- 1(T - Sup .)(9 ) - 1 

[ 1 ] 


O MS 448, குமாரபானைப் பட்டம் பிரிவட்டு அட்டமேற்பம் 


திண்டுக்கல் 2017 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்டமேற்படிப்பிரிவு 138(1) - ன்கீழ் 
துணைப்பதிவாளர் (பால்வளம் ) திண்டுக்கல் அலுவலகத்திலுள்ள திரு திருமதி அ . இரணியன் கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல் ) 
திண்டுக்கல் இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 
திண்டுக்கல் மாவட்டம் , பழனி வட்டம் M .S . 1329 , வயலூர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

(ந .க .எண் 1394/24/2017 ) 
திண்டுக்கல் மாவட்டம் , பழனி வட்டத்திலுள்ள M .S . 1329 , வயலூர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 
1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137(2)(பி ) - ன்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திண்டுக்கல் 2017 
ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்டமேற்படிப்பிரிவு 138(1)- ன்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) 
திண்டுக்கல் அலுவலகத்திலுள்ள திரு திருமதி அ . இரணியன் கூட்டுறவு சார்பதிவாளர் ( கலைத்தல் ) திண்டுக்கல் இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 
திண்டுக்கல் மாவட்டம் , பழனி வட்டம் M .S . 448 , குமாரபாளையம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

(ந . க .எண் 1396/இ4/2017 ) 
திண்டுக்கல் மாவட்டம் , பழனி வட்டத்திலுள்ள M . S . 448 , குமாரபாளையம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137(2)(பி ) - ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) திண்டுக்கல் 2017 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்டமேற்படிப்பிரிவு 138 (1) - ன்கீழ் 
துணைப்பதிவாளர் (பால்வளம் ) திண்டுக்கல் அலுவலகத்திலுள்ள திரு திருமதி அ . இரணியன் கூட்டுறவு சார்பதிவாளர் ( கலைத்தல் ) 
திண்டுக்கல் இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 
திண்டுக்கல் மாவட்டம் , பழனி வட்டம் M .S . 1345 , மானூர் அண்ணாநகர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

(ந .க .எண் 1397 /24/2017 ) 
திண்டுக்கல் மாவட்டம் , பழனி வட்டத்திலுள்ள M . S . 1345 , மானூர் அண்ணாநகர் சித்துவார்பட்டி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு 
சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137(2)(பி ) - ன்கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) திண்டுக்கல் 2017 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்டமேற்படிப்பிரிவு 138(1) - ன்கீழ் 
துணைப்பதிவாளர் (பால்வளம் ) திண்டுக்கல் அலுவலகத்திலுள்ள திரு/திருமதி அ . இரணியன் கூட்டுறவு சார்பதிவாளர் ( கலைத்தல் ) 
திண்டுக்கல் இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 
திண்டுக்கல் மாவட்டம் , ஆத்தூர் வட்டம் D . D . 93 , சித்தையன் கோட்டை பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

(ந . க . எண் 1411/இ4/2017 ) 
திண்டுக்கல் மாவட்டம் , ஆத்தூர் வட்டத்திலுள்ள D . D . 93 , சித்தையன் கோட்டை பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137(2)(பி ) - ன்கீழ் துணைப்பதிவாளர்( பால்வளம் ) 
திண்டுக்கல் 2017 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்டமேற்படிப்பிரிவு 138 (1) - ன்கீழ் 
துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திண்டுக்கல் அலுவலகத்திலுள்ள திரு திருமதி அ . இரணியன் கூட்டுறவு சார்பதிவாளர் (கலைத்தல்) 
திண்டுக்கல் இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 
திண்டுக்கல் மாவட்டம் , ஒட்டன்சத்திரம் வட்டம் A .D . 277 , உத்தாம் பூண்டியான் வலசு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

(ந .க .எண் 1416/இ4/2017 ) 
திண்டுக்கல் மாவட்டம் , ஒட்டன்சத்திரம் வட்டத்திலுள்ள A . D . 277 , உத்தாம் பூண்டியான் வலசு பால் உற்பத்தியாளர்கள் 
கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 137 (2 )(பி ) - ன்கீழ் 
துணைப்பதிவாளர்(பால்வளம் ) திண்டுக்கல் 2017 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ம் நாள் கலைத்து ஆணையிட்டு சட்டமேற்படிப்பிரிவு 
138(1) - ன்கீழ் துணைப்பதிவாளர் (பால்வளம் ) திண்டுக்கல் அலுவலகத்திலுள்ள திரு/திருமதி அ . இரணியன் கூட்டுறவு சார்பதிவாளர் 
( கலைத்தல் ) திண்டுக்கல் இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார் . 


திண்டுக்கல் , 
2017 அக்டோபர் 10 . 


நா . கங்காபாய் , 
துணைப்பதிவாளர் , (பால்வளம் ) 


ட்டி . 490 , சிவாஜிபுரம் கூட்டுறவு கட்டிட சங்கம் , சங்கங்களின் சட்டப் பிரிவு 1372 பின்கீழ் கலைத்து 

வெளியிடுவது தொடர்பாக . 

(ந. க . எண் 1250/2016 நவீவ ) 
தஞ்சாவூர் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) , அவர்களின் கலைத்தல் ஆணை ந . க . 1250 /2016 நவீவ , 
நாள் .14 .11.2017 ன்படி ட்டி . 490 , சிவாஜிபுரம் கூட்டுறவு கட்டிட சங்கம் தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2)(பி ) ன்படி , 14 . 11 .2017 
தேதியில் கலைத்து ஆணையிடப்பட்டுள்ளது . கலைத்தல் அலுவலராக கூட்டுறவு சார் பதிவாளர்/மேற்பார்வை அலுவலர் , ( வீவ ) 
தஞ்சாவூர் நியமிக்கப்பட்டுள்ளார் . 


இசட் 770 , கும்பகோணம் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் . 

(ந .க .எண் 1251/ 2016 நவீவ ) 
தஞ்சாவூர் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) , அவர்களின் கலைத்தல் ஆணை ந .க .1251/2016 நவீவ , நாள் . 17 . 11 .2017 - ன்படி 
இசட் . 770 , கும்பகோணம் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2)(பி ) ன்படி , 17 .11. 2017 
தேதியில் கலைத்து ஆணையிடப்பட்டுள்ளது . கலைத்தல் அலுவலராக கூட்டுறவு சார்பதிவாளர் மேற்பார்வை அலுவலர் , ( வீ அச) 
தஞ்சாவூர் நியமிக்கப்பட்டுள்ளார் . 

ட்டி . 1304 தஞ்சாவூர் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் . 

ந . க. எண் 1252/2016 நவீவ ) 
தஞ்சாவூர் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) , அவர்களின் கலைத்தல் ஆணை ந .க .1252/2016 நவீவ , நாள் .24.11. 2017- ன்படி 
ட்டி . 1304 , தஞ்சாவூர் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2)(பி ) ன்படி , 24 .11. 2017 
தேதியில் கலைத்து ஆணையிடப்பட்டுள்ளது . கலைத்தல் அலுவலராக கூட்டுறவு சார்பதிவாளர் மேற்பார்வை அலுவலர் , ( வீ அச) 
தஞ்சாவூர் நியமிக்கப்பட்டுள்ளார் . 

இசட் . 78 திருத்துறைப்பூண்டி கூட்டுறவு வீடு கட்டும் சங்கம் . 

(ந .க .எண் 1298/2016 நவீவ ) 
தஞ்சாவூர் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) , அவர்களின் கலைத்தல் ஆணை ந . க .1298/ 2016 நவீவ , நாள் . 27 .11 . 2017 - ன்படி 
இசட் . 78 , திருத்துறைப்பூண்டி கூட்டுறவு வீடு கட்டும் சங்கம் தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2)(பி ) ன்படி , 
27 . 11. 2017 தேதியில் கலைத்து ஆணையிடப்பட்டுள்ளது . கலைத்தல் அலுவலராக கூட்டுறவு சார்பதிவாளர்/ மேற்பார்வை அலுவலர் , ( வீ அச ) 
தஞ்சாவூர் நியமிக்கப்பட்டுள்ளார் . 

எஸ்ஏஎச்எஸ்ஜி . 90 , திருவாரூர் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் 

(ந . க . எண் 1333/2016 நவீவ ) 
தஞ்சாவூர் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) , அவர்களின் கலைத்தல் ஆணை ந . க .1333/ 2016 நவீவ , நாள் . 07 .11 .2017 
ன்படி எஸ்ஏஎச்எஸ்ஜி . 90 , திருவாரூர் வட்ட கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2) 
( பி ) ன்படி , 07 . 11 .2017 தேதியில் கலைத்தது ஆணையிடப்பட்டுள்ளது . கலைத்தல் அலுவலராக கூட்டுறவு சார்பதிவாளர் அலுவலகம் 
நியமிக்கப்பட்டுள்ளார் . 

எஸ்ஏஎச்எஸ்ஜி . 101 , நன்னிலம் வட்ட கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் 

(ந . க . எண் 1334/2016 நவீவ ) 
தஞ்சாவூர் மண்டல துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ) , அவர்களின் கலைத்தல் ஆணை ந . க . 1334/ 2016 நவீவ , நாள். 31.10 .2017 - ன்படி 
எஸ்ஏஎச்எஸ்ஜி . 101 , நன்னிலம் வட்ட கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2)( பி ) ன்படி , 
31 .10 . 2017 தேதியில் கலைத்து ஆணையிடப்பட்டுள்ளது . கலைத்தல் அலுவலராக கூட்டுறவு சார்பதிவாளர் மேற்பார்வை அலுவலர் , 
( வீவ ) தஞ்சாவூர் நியமிக்கப்பட்டுள்ளார் . 
எஸ்ஏஎச்எஸ்ஜி . 45 , தமிழ்நாடு அரசு அலுவலர் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் 

(ந.க .எண் 1413/2016 நவீவ ) 
தஞ்சாவூர் மண்டல துணைப்பதிவாளர் (வீட்டுவசதி ) , அவர்களின் கலைத்தல் ஆணை ந . க .1413/ 2016 நவீவ , நாள் . 24 .11 . 2017 - ன்படி 
எஸ்ஏஎச்எஸ்ஜி . 45 , தமிழ்நாடு அரசு அலுவலர் கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 
137 (2)(பி ) ன்படி , 14. 11 .2017 தேதியில் கலைத்து ஆணையிடப்பட்டுள்ளது . கலைத்தல் அலுவலராக கூட்டுறவு சார்பதிவாளர்/மேற்பார்வை 
அலுவலர் , (வீவ ) தஞ்சாவூர் நியமிக்கப்பட்டுள்ளார் . 

எஸ்ஏஎச்எஸ்ஜி . 97 , பட்டுக்கோட்டை வட்ட கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் 

ந. க .எண் 1454/2016 நவீவ ) 
தஞ்சாவூர் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) , அவர்களின் கலைத்தல் ஆணை ந . க .1454 /2016 நவீவ , 
நாள் .14 . 11 . 2017ன்படி எஸ்ஏஎச்எஸ்ஜி . 97 , பட்டுக்கோட்டை வட்ட கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 
137(2)(பி ) ன்படி , 14 . 11 .2017 தேதியில் கலைத்து ஆணையிடப்பட்டுள்ளது . கலைத்தல் அலுவலராக கூட்டுறவு சார்பதிவாளர் அலுவலகம் , 
நியமிக்கப்பட்டுள்ளார் . 

எஸ்ஏஎச்எஸ்ஜி . 98 , பேராவூரணி வட்ட கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் 

(ந . க . எண் 1491/ 2016 நவீவ ) 
தஞ்சாவூர் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) , அவர்களின் கலைத்தல் ஆணை ந .க .1491/2016 நவீவ , நாள் .27.10. 2017 
ன்படி எஸ்ஏஎச்எஸ்ஜி . 98 , பேராவூரணி வட்ட கூட்டுறவு வீட்டுவசதி சங்கம் தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு 
137 (2)(பி ) ன்படி , 27 . 11. 2017 தேதியில் கலைத்து ஆணையிடப்பட்டுள்ளது . கலைத்தல் அலுவலராக கூட்டுறவு சார்பதிவாளர் அலுவலகம் , 
நியமிக்கப்பட்டுள்ளார் . 


தஞ்சாவூர் , 
2017 , டிசம்பர் 20 . 


ச . சம்பத்குமார் , 
மண்டலத் துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ). 


DTP - VI- 1 ( T - Sup . ) ( 9 ) - 2 


DTP - VI- 1 ( T - Sup .) ( 9) - 2 


SAHSG 13 , விருத்தாசலம் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் 


(ந .க . 1143/2016/தாவா ) 
மண்டலத் துணைப்பதிவாளர் (வீட்டு வசதி ) கடலூர் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த SAHSG 13 , விருத்தாசலம் கூட்டுறவு 
வீட்டு வசதி சங்கம் தனது முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 06 . 11 . 2017 அன்று கலைக்கப்பட்டு அதன் 
நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 138 (1) ன் கீழ் மண்டல துணைப்பதிவாளர் (வீட்டு வசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் மேற்பார்வையாளர் 
(நவீவ ) பண்ருட்டி மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது . 


இ2003 , சேத்தியாதோப்பு கூட்டுறவு கட்டிட சங்கம் 

(ந . க . 1165/2016 /தாவா ) 
மண்டலத் துணைப்பதிவாளர் ( வீட்டு வசதி ) கடலூர் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த இ2003 , சேத்தியாதோப்பு கூட்டுறவு கட்டிட 
சங்கம் தனது முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 30 .10. 2017 அன்று கலைக்கப்பட்டு அதன் நிர்வாகத்தை 
சட்டப்பிரிவு 138(1) ன் கீழ் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டு வசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் மேற்பார்வையாளர் (நவீவ ) 
பண்ருட்டி மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது . 

CLSPL 259 , வளவனூர் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் 

(ந .க . 1167/2016/தாவா ) 
மண்டலத் துணைப்பதிவாளர் ( வீட்டு வசதி ) கடலூர் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த CLSPL 259 , வளவனூர் கூட்டுறவு 
வீட்டு வசதி சங்கம் தனது முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 16 .11 .2017 அன்று கலைக்கப்பட்டு அதன் 
நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 138(1) ன் கீழ் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டு வசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் மேற்பார்வையாளர் 
(வீஅச ) விழுப்புரம் மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது . 

SAHSG 107 வடக்கனந்தல் கூட்டுறவு வீடு கட்டும் சங்கம் 

(ந .க . 44 /2017/தாவா) 
மண்டலத் துணைப்பதிவாளர் ( வீட்டு வசதி ) கடலூர் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த CLSPL 259 , வளவனூர் கூட்டுறவு வீட்டு 
வசதி சங்கம் தனது முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 14 . 11 . 2017 அன்று கலைக்கப்பட்டு அதன் நிர்வாகத்தை 
சட்டப்பிரிவு 138(1) ன் கீழ் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டு வசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் மேற்பார்வையாளர் ( கி . வீ .தி .) 
திருக்கோவிலூர் மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது . 


ஐ . ஐ . 325 ,உளுந்தூர்பேட்டை கூட்டுறவு வீடு கட்டும் சங்கம் 


(ந . க . 209/2017/ தாவா ) 


மண்டலத் துணைப்பதிவாளர் (வீட்டு வசதி ) கடலூர் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த CLSPL 259 , வளவனூர் கூட்டுறவு 
வீட்டு வசதி சங்கம் தனது முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 06 . 11. 2017 அன்று கலைக்கப்பட்டு அதன் 
நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 138(1) ன் கீழ் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டு வசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் மேற்பார்வையாளர் 
( வீ . அ .ச ) விழுப்புரம் மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது . 


SAHSG 106 , விழுப்புரம் மாவட்ட அனைத்து கூட்டுறவு நிறுவனங்களின் பணியாளர்கள் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் 


(ந.க . 1190/2016/தாவா) 


மண்டலத் துணைப்பதிவாளர் (வீட்டு வசதி ) கடலூர் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த SAHSG 106 , விழுப்புரம் மாவட்டம் 
அனைத்து கூட்டுறவு நிறுவனங்களின் பணியாளர்கள் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் தனது முதன்மை பணியினை நீண்ட காலமாக 
மேற்கொள்ளாததால் 26 .12 .2017 அன்று கலைக்கப்பட்டு அதன் நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 138 (1)- ன் கீழ் மண்டல துணைப்பதிவாளர் 
( வீட்டு வசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் /மேற்பார்வையாளர் ( வீ . அ .ச ) விழுப்புரம் மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக 
நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது . 


ஐ . ஐ . 720 , தியாகதுருகம் கூட்டுறவு வீடு கட்டும் சங்கம் 


(ந . க . 1157/ 2016 /தாவா ) 


மண்டலத் துணைப்பதிவாளர் ( வீட்டு வசதி ) கடலூர் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த ஐ . ஐ . 720 , தியாகதுருகம் கூட்டுறவு 
வீடு கட்டும் சங்கம் தனது முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 05 .01. 2018 அன்று கலைக்கப்பட்டு அதன் 
நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 138 (1)- ன் கீழ் மண்டல துணைப்பதிவாளர் (வீட்டு வசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் மேற்பார்வையாளர் 
( வீ . அ .ச ) விழுப்புரம் மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது . 


SAHSG 60 , விழுப்புரம் வட்ட கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் 


(ந . க . 1168 /2016/தாவா ) 


மண்டலத் துணைப்பதிவாளர் ( வீட்டு வசதி ) கடலூர் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த SAHSG 60 , விழுப்புரம் வட்ட கூட்டுறவு 
வீட்டு வசதி சங்கம் தனது முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 05 .01. 2018 அன்று கலைக்கப்பட்டு அதன் 
நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 138 (1)- ன் கீழ் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டு வசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் மேற்பார்வையாளர் 
( வீ . அ .ச ) விழுப்புரம் மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது . 


SAHSG 24, பார்வதிபுரம் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் 


(ந . க . 73/2017/ தாவா) 
மண்டலத் துணைப்பதிவாளர் (வீட்டு வசதி ) கடலூர் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வந்த SAHSG 24 , பார்வதிவுரம் கூட்டுறவு 
வீட்டு வசதி சங்கம் தனது முதன்மை பணியினை நீண்ட காலமாக மேற்கொள்ளாததால் 05 . 01 .2018 அன்று கலைக்கப்பட்டு அதன் 
நிர்வாகத்தை சட்டப்பிரிவு 138(1)- ன் கீழ் மண்டல துணைப்பதிவாளர் ( வீட்டு வசதி ) அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் மேற்பார்வையாளர் 
( வீ . அ .ச ) விழுப்புரம் மேற்படி சங்கத்திற்கு கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்ற விவரம் தெரிவிக்கப்படுகிறது . 


கடலூர் , 
2018 , பிப்ரவரி 5 . 


கி . ஜெயபாலன் , 
துணைப்பதிவாளர் ( வீட்டுவசதி ) . 


1983 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 140 (1)- ன்கீழ் தூத்துக்குடி மண்டல கால்நடை 
பராமரிப்புத்துறை , இணை இயக்குநரின் கட்டுப்பாட்டில் இருந்த கீழ்க்காணும் கோழி வளர்ப்பு கூட்டுறவு 

சங்கத்தின் பதிவினை இரத்து செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


( க .எண் . 9/ அ2/2004 ) 
தூத்துக்குடி , கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநரின் கடிதம் க . எண் . 09/ ஈ/1991 நாள் . 22 .1. 2018ன்படி ஏ . எச் . டி . டி . எண் . 33 
பண்டாரம்பட்டி ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கத்தின் கலைப்பு நடவடிக்கையை இறுதி முடிவு கட்டுவதற்கான முன்மொழிவு ஏற்றுக் 
கொள்ளப்பட்டு இச்சங்கத்தின் பதிவினை 1983- ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 140(1) ன் கீழ் இரத்து 
செய்து கீழ்க்காணுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது . 


| 


வ . 
எண் . 


கலைக்கப்பட்ட கோழி /ஆடு சங்கத்தினை இறுதி சங்கத்தின் பதிவு பதிவு எண் ரத்து செய்யப்பட்ட 
வளர்ப்பு கூட்டுறவு சங்கத்தின் முடிவு கட்டிய நாள் 

எண் 

தூத்துக்குடி மண்டல கால்நடை 
பெயர் 

பராமரிப்புத் துறை இணை 
இயக்குநரின் உத்தரவு விபரம் 


1 . | 


27 . 07 . 2017 


ஏ . எச் . டி . டி .எண் . 33 


ஏ .எச். டி . டி . எண் . 33 பண்டாரம்பட்டி 
ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் 


க . எண் . 01/ அ2 /2004 , 
நாள் 24 - 01 - 2018 


மேற்படி உத்தரவு 2018 - ம் ஆண்டு சனவரி திங்கள் 24- ஆம் தேதியன்று நடைமுறைக்கு வருகிறது . 


தூத்துக்குடி , 
2018 ஜனவரி 24 . 


போ . அ . முகமது இக்பால் , 
மண்டல இணை இயக்குநர் , 
கால்நடை பராமரிப்புத்துறை, 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


